© [Regd. No. TN/CCN/467/2012-14. 
தமிழ்நாடு அரசு [R. Dis. No. 197/2009. 
2023 [விலை: ரூ. 1.60 காசு 


தமிழ்நாடு அரசிதழ்‌ 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது. 


எண்‌ 27] சென்னை, புதன்கிழமை, ஜூலை 5, 2023 
ஆனி 20, சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2054 


பகுதி 11--பிரிவு 2 இன்‌ இணைப்பு 
அரசாங்க அறிவிப்புகளின்‌ தமிழ்‌ மொழிபெயர்ப்புகள்‌ 


வீட்டுவசதி மற்றும்‌ நகர்ப்புற வளர்ச்சித்‌ துறை 
அறிவிக்கை 
[அரசாணை நிலை எண்‌. 56, வீட்டுவசதி மற்றும்‌ நகர்ப்புற வளர்ச்சி [UD4 (Js துறை, 9 ஜூன்‌ 2023.] 

தமிழ்நாடு 1971ஆம்‌ ஆண்டு நகர்‌ ஊரமைப்புச்‌ சட்டத்தின்‌ (தமிழ்நாடு சட்டம்‌ 35/1972) 10ஆம்‌ பிரிவைச்‌ 
சேர்ந்த (1 உட்பிரிவின்‌ (0) பகுதியில்‌ வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு தமிழ்நாட்டு ஆளுநர்‌ அவர்கள்‌, 
10-9-1980 ஆம்‌ நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின்‌ பாகம்‌ ||--பிரிவு 2-இல்‌ 656ஆம்‌ பக்கத்தில்‌ (ஆங்கிலத்தில்‌ வெளியிடப்பட்ட 
வீட்டுவசதி மற்றும்‌ நகர்ப்புற வளர்ச்சி துறையின்‌ |/(2)/10ப/3978/80 ஆம்‌ எண்‌ அறிவிக்கையில்‌, வருவாய்‌ கிராமங்களாக 
அறிவிக்கப்பட்டுள்ளவாறு அறந்தாங்கி வருவாய்‌ கிராமங்களை உள்ளடக்கி, அறந்தாங்கி உள்ளூர்‌ திட்டமிடல்‌ பகுதியில்‌, பின்வரும்‌ 
வருவாய்‌ கிராமங்களின்‌ பகுதிகளை சேர்ப்பதற்கான அவருடைய நோக்கத்தை இதனால்‌ அறிவிக்கிறார்‌. அவையாவன:- 


சண்‌ மற்றும்‌ பெயர) 
5, 


பஞ்சாத்தி 


2 இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில்‌ வெளியிடப்படும்‌ நாளிலிருந்து இரண்டு மாதங்களுக்குள்‌, மேற்சொன்ன 
பகுதிகளிலுள்ள யாதொரு குடியிருப்பாளர்‌ அல்லது யாதொரு உள்ளூர்‌ அதிகார மன்றம்‌ அல்லது நிறுவனம்‌, கூடுதலாக 


[1] 


ட்ட 


DTP-II-2-(27) (T Sup)}—1 


2 


சேர்க்கக்‌ கருதப்பட்டுள்ள பகுதிகள்‌ தொடர்பாக யாதொரு மறுப்புரை அல்லது கருத்துரையை எழுத்துப்‌ பூர்வமாக 
அரசுக்கு அளிக்கலாம்‌. மேற்சொன்ன கால அளவில்‌ பெறப்படக்கூடிய மறுப்புரைகள்‌ அல்லது கருத்துரைகள்‌ 
எவையேனுமிருப்பின்‌, மேற்சொன்ன சட்டத்தின்‌ 10 ஆம்‌ பிரிவைச்‌ சேர்ந்த (4) உட்பிரிவின்‌ நிபந்தனைகளின்படி மேற்கொண்டும்‌ 
நடவடிக்கையை தொடருவதற்கு முன்னர்‌ பரிசீலனைக்கு எடுத்துக்‌ கொள்ளப்படும்‌. மறுப்புரைகள்‌ அல்லது கருத்துரைகள்‌, 
அரசு முதன்மைச்‌ செயலாளர்‌, வீட்டுவசதி மற்றும்‌ நகர்ப்புற வளர்ச்சித்‌ துறை, தலைமைச்‌ செயலகம்‌, புனித ஜார்ஜ்‌ கோட்டை, 
சென்னை-600 009" என்ற முகவரிக்கு எழுத்துப்‌ பூர்வமாக அனுப்பி வைக்கப்பட வேண்டும்‌. 


அபூர்வா, 
அரசு முதன்மைச்‌ செயலாளர்‌. 


(குமிழாக்கம்‌) 


ந. அருள்‌, 
இயக்குநர்‌ (கூ.பெர), 
தமிழ்‌ வளர்ச்சி மற்றும்‌ செய்தி (மொழிபெயர்ப்புத்‌ துறை. 


தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ மேம்பாட்டுத்‌ துறை 
திருத்த அறிவிக்கை 


15-03-2023 ஆம்‌ நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழ்‌ எண்‌ 11, பாகம்‌-॥[-பிரிவு 2-ன்‌ இணைப்பில்‌ பக்கம்‌ 1-2-ல்‌ வெளியிடப்பட்ட 
அரசாணை (இலை) எண்‌ 158, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ மேம்பாட்டுத்‌ (11)த்‌ துறை 29 நவம்பர்‌ 2022, கார்த்திகை 13, 
சுபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2053 தமிழாக்கத்திற்கு கீழ்க்கண்ட திருத்தம்‌ வெளியிடப்படுகிறது. 


[தொழிலாளர்‌ நலன்‌ - 1982ஆம்‌ ஆண்டு தமிழ்நாடு உடலுழைப்புத்‌ தொழிலாளர்கள்‌ (வேலைவாய்ப்பையும்‌ பணி நிலைமைகளையும்‌ 
முறைப்படுத்தல்‌) சட்டம்‌ (குமிழ்நாடு சட்டம்‌ 33/1982) - மேற்சொன்ன சட்டத்தின்‌ 15ஆம்‌ பிரிவின்‌ கீழ்‌ ஆலோசனைக்‌ குழு - 
மாற்றியமைத்தல்‌ - ஆணைகள்‌ - வெளியிடப்படுகின்றன.] 


கீழ்க்கண்ட அரசாணை வெளியிடப்படுகிறது:- 


[அரசாணை நிலை எண்‌. 158, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ மேம்பாட்டு (த்‌ துறை, 29 நவம்பர்‌ 2022, 
கார்த்திகை 13, சுபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2053.] 


படிக்கவும்‌:- 

1. அரசாணை (நிலை எண்‌. 22, தொழிலாளர்‌ மற்றும்‌ வேலைவாய்ப்புத்‌ துறை, நாள்‌: 19.02.2014 

2. சென்னை, தொழிலாளர்‌ ஆணையரின்‌ 09.02.2022 ஆம்‌ நாளிட்ட /4/43815/2018ஆம்‌ எண்‌ கடிதம்‌ 
ஆணை எண்‌. 158, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ மேம்பாட்டு (த்‌ துறை, 29 நவம்பர்‌ 2022. 


தமிழ்நாடு 1982ஆம்‌ ஆண்டு உடலுழைப்புத்‌ தொழிலாளர்கள்‌ (வேலைவாய்ப்பையும்‌ பணி நிலைமைகளையும்‌ முறைப்படுத்தல்‌) 
சட்டத்தின்‌ (குமிழ்நாடு சட்டம்‌ 33/1982) 15ஆம்‌ பிரிவின்‌ கீழும்‌, மேலே முதலாவதாக படிக்கப்பட்ட அரசாணையில்‌ வெளியிடப்பட்ட 
ஆணைகளுக்கு பதிலிட்டகற்றீடாகவும்‌, தமிழ்நாட்டு ஆளுநர்‌ அவர்கள்‌ பின்வரும்‌ உறுப்பினர்களைக்‌ கொண்டு ஆலோசனை 
குழுவை இதனால்‌ மாற்றியமைக்கிறார்‌. அவையாவன:- 


அரசு பிரதிநிதிகள்‌:- 


மாண்புமிகு தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ மேம்பாட்டுத்‌ 
துறை அமைச்சர்‌ 


முதன்மைச்‌ செயலாளர்‌ / தொழிலாளர்‌ ஆணையர்‌, 
சென்னை-600 006 


தொழிலாளர்‌ கூடுதல்‌ ஆணையர்‌, தொழிலாளர்‌ ஆணையர்‌ | உறுப்பினர்‌-செயலர்‌ 
அலுவலகம்‌, சென்னை-600 006 


4. அரசு கூடுதல்‌ தலைமைச்‌ செயலாளர்‌, தொழிலாளர்‌ நலன்‌ 
மற்றும்‌ திறன்‌ மேம்பாட்டுத்‌ துறை, சென்னை-600 009. 


5. அரசு கூடுதல்‌ தலைமைச்‌ செயலாளர்‌, நிதித்‌ துறை, 
சென்னை-600 009 


திரு. எஸ்‌. அரவிந்தரமேஷ்‌, ச.ம.உ., உறுப்பினர்‌ 
சோழிங்கநல்லூர்‌ தொகுதி. 


3. | AG. கே.எஸ்‌. சரவணகுமார்‌, ச.ம.உ., உறுப்பினர்‌ 
பெரியகுளம்‌ (குனி) தொகுதி. 
திரு. A. செளந்தரபாண்டியன்‌, ௪.ம.உ., உறுப்பினர்‌ 
லால்குடி தொகுதி. 
திரு. எம்‌. பன்னீர்செல்வம்‌, ச.ம.உ., உறுப்பினர்‌ 
சீர்காழி (தனி) தொகுதி. 


வேலை அளிப்பவர்களின்‌ பிரதிநிதிகள்‌:- 


திரு. கே. மாணிக்கம்‌, பொதுச்‌ செயலாளர்‌, 
தென்னிந்திய வேலையளிப்போர்‌ கூட்டமைப்பு, 

2-D, எல்டாராடோ கட்டடம்‌, 2ஆவது தளம்‌, எண்‌.112, 
நுங்கம்பாக்கம்‌ நெடுஞ்சாலை, சென்னை-600 034 
சோழிங்கநல்லூர்‌ தொகுதி. 


திரு. எஸ்‌.ஜே. ஆனந்த கிருஷ்ணன்‌, CREDAI- 
கோயம்புத்தூர்‌, எண்‌.21, ஆர்‌.ஆர்‌. லேஅவுட்‌, ஆர்‌.எஸ்‌. 
கோயம்புத்தூர்‌-641 002. 


திரு. A. கந்தசாமி, மேலாண்மை இயக்குநர்‌, 

அஞ்சப்பர்‌ உணவகம்‌, எண்‌. 17/35, சுப்ரபாத்‌ அடுக்குமாடி 
குடியிருப்புகள்‌, தியாகராய கிராமணி வீகி, 

தி.நகர்‌, சென்னை-600 017. 


திரு. சி. ஆர்‌. அன்பு ஆறுமுகம்‌, 

பிளாஷ்‌ தையல்‌ கடை & ராஜா தையல்‌ நிறுவனம்‌, 
எண்‌. 3039/6, சக்ரவர்த்தி ஐயங்காரா சந்து, 
கிழக்கு 2ஆவது தெரு, 

புதுகோட்டை-622 001. 


திருமதி எம்‌. ஜெயபிரபா, சமூக ஆர்வலர்‌, 
எண்‌. 4, ராஜீவ்‌ காந்தி நகர்‌, 3ஆவது வீதி, நெல்லிக்குப்பம்‌, 
பண்ருட்டி தாலுக்கா, கடலூர்‌-607 105. 


தொழிலாளர்களின்‌ பிரதிநிதிகள்‌:- 


திரு. ஆர்‌. பொன்னுராம்‌, செயலாளர்‌, தொழிலாளர்‌ 
முன்னேற்ற கூட்டமைப்பு, எண்‌. 12/241, மு.க. ஸ்டாலின்‌ 
தெரு, பொழிச்சலூர்‌ அஞ்சல்‌, சென்னை-600 074. 


திரு. ஜி. சுகுமாரன்‌, பொதுச்‌ செயலாளர்‌, (சி.ஐ.டி. 
யூ, தமிழ்நாடு மாநிலக்‌ குழு, எண்‌. 27, மசூதி தெரு, 
சேப்பாக்கம்‌, சென்னை-600 005. 


திரு. கே. ரவி, மாநில துணை பொதுச்‌ செயலாளர்‌, 
அனைத்திந்திய வர்த்தகர்கள்‌ கூட்டமைப்பு (AITUC) 
எண்‌.7/4B, 13ஆவது குறுக்கு வீதி, நியூ காலனி, 
குரோம்பேட்டை, சென்னை-600 044. 


திரு. கே. பாலமுருகன்‌, அனைத்து அமைப்புசாரா 
தொழிலாளர்கள்‌ முன்னேற்ற சங்கம்‌, காருண்யா அடுக்குமாடி 


குடியிருப்புகள்‌ எண்‌. 24/67, 3ஆவது குறுக்கு (கிராஸ்‌ வீதி, 
குமரன்‌ நகர்‌, விருகம்பாக்கம்‌, சென்னை-600 092. 


திரு. கே. ராஜேந்திர பிரசாத்‌, 

சமூக ஆர்வலர்‌, எண்‌. 40/51, 4-A, 4ஆவது தளம்‌, 
ஹாம்ப்டண்‌ கோர்ட்‌, கிரீன்‌ டீஸ்‌, 100அடி சாலை, 
அசோக்‌ நகர்‌, சென்னை-600 083. 


(ஆளுநரின்‌ ஆணைப்படி) 
முகமது நசிழுத்தின்‌, 


அரசு கூடுதல்‌ தலைமைச்‌ செயலாளா்‌ 
(தமிழாக்கம்‌) 


௩. அருள்‌, 
இயக்குநர்‌, 
தமிழ்‌ வளர்ச்சி மற்றும்‌ 
செய்தி (மொழிபெயர்ப்புத்‌ துறை.(மு.கூ.பொ) 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள்‌ மற்றும்‌ அச்சுத்‌ துறை இயக்குநரால்‌ 
அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது. 


